

































































































































































































































































97 


போர்த்து நிற்கிறது. பழைய வரலாற்றில்‌ நாம்‌ வெட்கமும்‌, 
துக்கமும்‌ அடைதற்குரிய நிலைகள்‌ உள்ளன. ஆனால்‌, 
மொத்தமாகப்‌ பார்க்கும்போது நமது பழமையும்‌ மிகவும்‌ 
போற்றுதற்குரியது. அதனை நினைக்கும்போது ஓவ்வொரு 
இந்தியனும்‌ தலை நிமிர்ந்து பொறாமையும்‌ அடையாமல்‌ 
இருக்கமுடியாது. பழம்‌ பெருமை பேசி வாளா இருக்க 
முடியாது. வருங்காலம்‌ நமது மனத்திலும்‌ கண்ணிலும்‌ 
நீங்காமல்‌ நிறைந்துள்ளது. வருங்காலத்தை நாம்‌ 
படைத்துக்கொண்டிருக்கிறோம்‌. இவ்வாறு பழைய நினைவு 
கள்‌ பற்றி நேரு கூறுகிறார்‌. 


9. . சிறையில்‌ அவர்‌ தனது மனநிலை பற்றிக்‌ 
கூறியதை எழுதுக. 

' நைனிச்‌ சிறையில்‌ படிக்கவும்‌, எழுதவும்‌ எனக்கு 
நேரமிருக்கிறது. ஆனால்‌ மனம்‌ நிலையின்றித்‌ திரிகிறது. 
அது எப்போதும்‌ வெளியில்‌ நடக்கும்‌ போராட்டத்தைப்‌ 
பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறது.”' மற்றவர்கள்‌ 
என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்‌ £2 என்றெல்லாம்‌ 
எண்ணுகிறது. நிகழ்காலம்‌ வருங்காலம்‌ பற்றிய நினைவு 
கள்‌ என்னுள்‌ நிறைந்து நிற்பதால்‌ கழிந்த காலம்‌ பற்றி 
எண்ண இடமில்லை. இது தவறு என்று உணர்கிறேன்‌. 
வெளியிலிருந்து வேலை செய்ய இயலாதயபோது நான்‌ 
ஏன்‌ அதைப்‌ பற்றி எண்ணி மனத்தைப்‌ புண்ணாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌? இவ்வாறு நேரு சிறையிலிருந்த 
போது தனது மனநிலை பற்றிக்‌ கூறுகிறார்‌. 


ல்‌... நேரு தம்‌ மகளாருக்குக்‌ கடிதம்‌ எழுதத்‌ 
தயங்கியது ஏன்‌ ? 


தன்‌ மகளுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கக்‌ கூடிய 
அளவிற்குத்‌ தமக்குத்‌ தெரியுமா? என்ற ஐயத்தாலும்‌, 
அவள்‌ விரைந்து வளர்ந்து அறிவில்‌ மேம்பட்டு வருவ 
தால்‌ தான்‌ கற்றது அவளைத்‌ தெளிவிக்கப்‌ போதுமானது 
என்று கருதியமையாலும்‌, தான்‌ கூறுவது அவளுக்குச்‌ 
சுவையாக இராது என்று கருதுவதாலும்‌, மேதாவி 
நிலையைத்‌ தாம்‌ அடைந்ததாகக்‌ கருதவில்லை என்பதாலும்‌ 
தான்‌ தன்‌ மகளாருக்குக்‌ கடிதம்‌ எழுதத்‌ தயங்கியதற்குக்‌ 
காரணம்‌ என நேநரு கூறுகிறார்‌. 

7 


























107 


2. பணத்தின்‌ வரலாற்றை 320 வரிகளில்‌ சுருக்கி 

வரைக. 

மிகப்பழைய காலத்தில்‌ பணம்‌ என்ற ஒரு கருவி 
இல்லை. மக்கள்‌ தங்களிடம்‌ மிகுந்திருக்கும்‌ பொருளைத்‌ 
தேவையானவர்க்குக்‌ கொடுத்து அவர்களிடமிருந்து 
தமக்குத்‌ தேவையானவற்றைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
பண்டமாற்று முறை வழக்கத்திலிருந்தது. 

தமக்குத்‌ தேவையான பொருள்‌ பிறரிடம்‌ தேவைக்‌ 
கதிகமாகவும்‌ தம்மிடம்‌ மிகுந்துள்ள பொருள்‌ அவருக்குத்‌ 
தேவையாகவும்‌ இருக்கக்‌ கூடிய வகையில்‌ பண்ட 
மாற்றுச்‌ செய்து கொள்வதற்கு ஏற்றவர்களைத்‌ தேடிக்‌ 
களைத்தல்‌ மிகவும்‌ இடர்‌ தருவதாக இருந்தது. தாம்‌ 
விரும்பிய எல்லாப்‌ பொருள்களையும்‌ தம்மிடம்‌ மிகுதியாக 
வுள்ள பொருள்‌ கொடுத்துப்‌ பெறுவதில்‌ மிகுந்த துன்‌ 
பங்கள்‌ இருந்தன. அவற்றால்‌ தாம்‌ விரும்பும்‌ பொருளை 
எல்லாம்‌ விரும்பியபடியே பெறமுடியாமல்‌ போயிற்று. 
ஒரு பொருளையே பலரும்‌ விரும்பும்‌ போது அப்பொருள்‌ 
பலருக்கும்‌ கிடைக்காமற்‌ போயிற்று. 

மேலும்‌, தம்மிடமுள்ள பொருள்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, பிறரிடமுள்ள தனக்குத்‌ தேவையான பொருள்‌ 
களைப்‌ பெறுதற்குப்‌ பொருள்களைச்‌ சுமந்த படியே பல 
இடங்கட்கும்‌ அலைய நேர்ந்தது. மேலும்‌ பொருள்கட்கு 
ஒரு நிலையான விலைமதிப்பும்‌ இருந்ததில்லை. 

எனவே, மேற்கண்ட தீமைகளை அகற்றுதற்காக 
உலோகங்களாலான நாணயங்களை ஓரிடத்திலிருந்து 
மற்றோர்‌. இடத்திற்கு எடுத்துச்‌ செல்வதிலும்‌ பாதுகாத்து 
வைப்பதிலும்‌ கையாள்வதிலும்‌ பல துன்பங்கள்‌ எழுந்த 
மையால்‌, அரசாங்கம்‌ உலோக நாணயங்கட்குப்‌ பதிலாக 
அச்சடித்த காகிதப்‌ பணத்தை வெளியிடலாயிற்று. 

இதுவே பணம்‌ தோன்றி வளர்ந்த வரலாருகும்‌. 


2. பண்டமாற்று என்பது என்ன ? 

தன்னிடம்‌ மிகுந்திருக்கும்‌ பொருளைக்‌ கொடுத்து 
மற்றவரிடம்‌ மிகுந்துள்ள, தனக்குத்‌ சேவையான 
பொருளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ முறைக்குப்‌ பண்டமாற்று 
எனப்‌ பெயர்‌. பண்டங்களை மாற்றிக்‌ கொள்வதால்‌ 
இதற்குப்‌ பண்டமாற்று எனப்‌ பெயர்‌ வந்தது. 


























